15௦ - மாதிரி வினாத்தாள்‌ - தமிழ்‌ 001 


காவிரி வடிநில மாவட்ட வேளாண்மை 


01. மேட்டூரில்‌ இருந்து ஆனி மாதத்தில்‌ நீர்‌ திறந்து மேற்கொள்ளப்படும்‌ 
சாகுபடியின்‌ பெயர்‌: 


A. குறுவை ; 8. சம்பா; ௦. தாளடி. ௦. எதுவும்‌ இல்லை 


02. குறுகிய கால சாகுபடியான குறுவை அறுவடையானதும்‌ அடுத்து 
தொடங்குவது 


A. பட்டக்கால்‌ ; 8. சம்பா; ௦. தாளடி. ௦. எதுவும்‌ இல்லை 

03. ஐப்பசி மாதம்‌ தொடங்கும்‌ சாகுபடிக்கு என்ன பெயர்‌? 

A. பட்டக்கால்‌ ; 8. சம்பா; ௦. தாளடி. ௦. எதுவும்‌ இல்லை 

04. மண்வளத்தை மீட்டு எடுப்பதற்காக கோடை காலத்தில்‌ தரிசாக நிலங்கள்‌ 

விடப்படும்‌. அதாவது தாளடி பயிர்‌ சாகுபடி முடிந்ததும்‌ போதிய தண்ணீர்‌ 

கிடைக்காத மாதங்களில்‌, தரிசு நிலங்களாக விடப்படும்‌. அந்த நிலங்கள்‌ 
என்றழைக்கப்படும்‌. 

A. பட்டக்கால்‌ ; 8. வெங்கார்‌; ௦. பூங்கார்‌. ௦. எதுவும்‌ இல்லை; 

05. ஆற்றில்‌ தண்ணீர்‌ வரத்தொடங்கியதும்‌, ஆற்றிலிருந்து வயல்களுக்கு முதன்‌ 

முதலில்‌ பாய்ச்சப்படும்‌ தண்ணீர்‌ என்றழைக்கப்படுகிறது. இதனை 

ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள்‌. 

8. பட்டக்கால்‌ ; 8. வெங்கார்‌; ௦. பூங்கார்‌. ௦. எதுவும்‌ இல்லை; 

06. பட்டக்கால்‌ என்று இருந்த நிலத்தில்‌ வெங்கார்‌ பாய்ச்சிய பின்னர்‌ வயல்‌ 

மென்மையாக மாறிவிடும்‌. இதனை என்று சொல்லுவார்கள்‌ 

8. பட்டக்கால்‌ ; 8. வெங்கார்‌; 0. பூங்கார்‌. 0. எதுவும்‌ இல்லை; 

07. கலப்பை பயன்படுத்தி உழுத தடத்திற்கு என்று சொல்லுவார்கள்‌. 

8. பட்டக்கால்‌ ; 8. உழுதசால்‌; ௦. பொன்னேர்‌. 0. எதுவும்‌ இல்லை; 


1/ 715௦ - மாதிரி வினாத்தாள்‌ - தமிழ்‌ 001 - கெளரி சங்கர்‌ 


08. நிலத்தை உழ பயன்படும்‌ கருவிக்கு பெயர்‌ தான்‌ 


&. பட்டக்கால்‌ ; 8. உழுதசால்‌; ௦. பொன்னேர்‌. 0. எதுவும்‌ இல்லை; 


09. வித விதமான நிலங்களை உழுவதற்கு வித விதமான மாடூகள்‌ 
பயன்பாடூகளில்‌ இருந்தன.சேற்று நிலங்களை உழுவதற்கென்றே சில மாடூகள்‌ 
உண்டு. அவற்றை மாடுகள்‌ என்று சொல்லுவார்கள்‌. 


A. உம்பளாச்சேரி ; 8. மொட்டை மாடு; ௦. வெடுவால்‌. ௦. எதுவும்‌ இல்லை 

10. மாடுகளின்‌ கொம்புகளை நன்றாக சீவி விடுவார்கள்‌. அப்படி சீவி விடப்பட்ட 
மாடுகளை என்று சொல்லுவார்கள்‌. 

A. உம்பளாச்சேரி ; 8. மொட்டை மாடு; . வெடுவால்‌. ௦. எதுவும்‌ இல்லை 


11. இந்த மாடுகளின்‌ வால்கள்‌ வெள்ளை நிறமாக இருந்தால்‌, அவற்றை 
என்று சொல்லுவார்கள்‌. 


A. உம்பளாச்சேரி ; 8. மொட்டை மாடு; ௦. வெடுவால்‌. 0. எதுவும்‌ இல்லை 


12. வயல்களில்‌ இடைவெளி விட்டு, நாற்று நடுவதை இடுதல்‌ என்று 
சொல்லுவார்கள்‌ 


A நாற்றங்கால்‌ ; 8. பதியன்கால்‌; 6. தோண்டிக்கால்‌. ௦. எதுவும்‌ இல்லை 
13. நாற்றை பறித்து எடுத்த இடம்‌ 
A. நாற்றங்கால்‌ ; 8. பதியன்கால்‌; . தோண்டிக்கால்‌. ௦. எதுவும்‌ இல்லை 


14. நாற்றங்காலை சுற்றி தண்ணீர்‌ சிரமம்‌ இன்றி செல்லுவதற்கு இழுக்கப்படும்‌ 


துளையிடப்பட்ட ஒரு கருங்கல்‌ கருவியை என்று 
சொல்லுவார்கள்‌. 

க. நாற்றங்கால்‌ ; 8. பதியன்கால்‌; ௦. தோண்டிக்கால்‌. 0. எதுவும்‌ இல்லை 

15. கை நிறையும்‌ வரை நாற்று பறிப்பது என்று சொல்லப்படும்‌ 


A.A; 8. (மூடி; . கை. ு. குப்பை 
16. இரண்டு பிடி நாற்று சேர்ந்தால்‌, அதை என்று சொல்லுவார்கள்‌ 
A.Uஓq;B. முடி; . கை... குப்பை 


17. ஐந்து முடி நாற்று ஒரு 
2/ 15௦ - மாதிரி வினாத்தாள்‌ - தமிழ்‌ 001 - கெளரி சங்கர்‌ 


ட பிடி ; 8. முடி; ௦. கை. ௦. குப்பை 


18. இரண்டூ கை சேர்ந்தது ஒரு 
&.கட்டு;8. முடி;௦. கை.௦. குப்பை 

19. நாற்று நாடும்‌ இடைவெளிக்கு ஒரு பெயருண்டு. கட்டை விரலையும்‌, 
ஆட்காட்டி விரலையும்‌ முடிந்தவரை விலக்கி பிடித்தால்‌, ஏற்படும்‌ 
இடைவெளிக்கு 
8. கட்டு ;௩. முதல்‌; ௦. ஓட்டை. ௦. குப்பை 

20. ஒரு நாற்று முடியிலிருந்து மூன்று நான்கு நாற்றுகளை மட்டும்‌ கிள்ளி 
வயலில்‌ நடுவார்கள்‌. இப்படியாக நட்ட நாற்றின்‌ பெயர்‌ 


என்று பெயர்‌. 


A.கட்டு; த. முதல்‌; ௦. ஓட்டை. 0. குப்பை 


3/ NPC - மாதிரி வினாத்தாள்‌ - தமிழ்‌ 001 - கெளரி சங்கர்‌ 


